© 


தமிழ் நாடு அரசு 

2015 


[ Regd . No . TNICCN / 467 / 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[ விலை : ரூ . 0 .80 காசு 


HH 


HELL - 


- 


தமிழ்நாடு அரசிதழ் 


E 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்யை 


SAN 


மயே வெல்ல் 


பல்லும் 


எண் 21 ] | 


சென்னை , புதன்கிழமை , மே 27 , 2015 
வைகாசி 13 , மன்மத , திருவள்ளுவர் ஆண்டு - 2046 


பகுதி II - பிரிவு 2 இன் இணைப்பு 


அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


ணை 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 

அறிவிக்கை 
[ அரசாணை (நிலை ) எண் 66 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( K2 ) த் துறை , 10 ஏப்ரல் 2015.) 
1951 ஆம் ஆண்டு மலைத்தோட்டத் தொழிலாளர் (மத்தியச் சட்டம் 69/51 ) சட்டத்தின் 43 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) மற்றும் ( 2) 
உட்பிரிவுகளில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் தமிழ்நாடு 1955 ஆம் ஆண்டு 
மலைத்தோட்டத் தொழிலாளர் விதிகளில் பின்வரும் திருத்தங்களை இதனால் செய்கிறார் . இதன் வரைவு , மேற்சொன்ன சட்டத்தின் 
43 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) உட்பிரிவில் கோரியுள்ளபடி ஏற்கெனவே வெளியிடப்பட்டுள்ளது . 


திருத்தங்கள் 


மேற்சொன்ன விதிகளில் , -- 


(1) அத்தியாயம் VI- ல் , 

( அ ) தலைப்பில் " மற்றும் மகப்பேறு என்ற சொற்கள் விட்டுவிடப்பட வேண்டும் . 

( ஆ ) விதிகள் 72 , 73 , 74 , 75 , 76 , 77 , 78 , 79 மற்றும் 80 விட்டுவிடப்படவேண்டும் . 
( 2) படிவ எண்கள் 8 , 9 , 10 மற்றும் 11 விட்டுவிடப்படவேண்டும் . 


குமார் ஜெயந்த் , 
அரசு செயலர் ( பொறுப்பு) . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 
DTP - II -2 - 21 (T Sup ) - 1 


